தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 1.60 காசு 


பம்பம் 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வெல்லும் 


எண் 17] 


சென்னை , புதன்கிழமை , மே 11 , 2011 
சித்திரை 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை ( 3D ) எண் 6 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ( D1 ) த் துறை, நாள் 15 செப்டம்பர் 2010.) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் (நுகர்வோர் விவகாரங்கள் துறை) , 

ஆணை , புதுடில்லி , 2 ஜூலை 2009 . 


எஸ் . ஓ . 1621( E ). - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10/1955 ) 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு 
வரையறை மற்றும் கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் மேற்கொண்டும் திருத்தம் செய்வதற்கு 
பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது : - 


1 . (1) இந்த ஆணை , 2009 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப்பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை , 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ( ஐந்தாவது திருத்தம் ) ஆணை என்று பெயர் பெறும் . 


( 2 ) இது 9 ஜூலை 2009 அன்று செயலுக்கு வரும் . 


2 . 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை மற்றும் கொண்டு 
செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் , விற்பனைக்காக கொள்முதல் செய்தல் , எடுத்துச் செல்லுதல் , விற்பனை 
செய்தல் , வழங்கல் அல்லது விற்பனைக்காக இருப்பு வைத்தல் ஆகியவை தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற சொற்கள் மற்றும் 
சொற்றொடர்கள் , சர்க்கரைக்காக மேலும் ஆறு மாத கால அளவுக்கு அதாவது இந்த ஆணை செயல்படத் தொடங்கும் 
நாளிலிருந்து 8 ஜனவரி 2010 வரை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் . 


3 . இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்ட எதுவும் , மாநிலத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு சர்க்கரையை எடுத்துச் 
செல்வதை , விநியோகிப்பதை அல்லது விற்பனை செய்வதை பாதிக்காது அல்லது இப்பொருளை இறக்குமதி செய்வதற்குப் 
பொருந்தாது . 


ஆனால் , மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் , இறக்குமதியாளர்கள் பெற்ற சர்க்கரை இருப்பு மற்றும் வைத்திருந்த 
இருப்புகளை அறிவிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடலாம் . 


DTP - ||-1-(17 ) (Sup -T ) 


[ 1 ] 


2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை மற்றும் கொண்டு செல்வது 
குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையின் ஏனைய அனைத்து விதித்துறைகளும் , மேலே 2 ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவுக்கு தொடர்ந்து செயலில் இருக்கும் . 


ராகேஷ் கக்கர் , 
மத்திய அரசு கூடுதல் செயலாளர் . 


(ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 

ஸ்வரன்சிங் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் (நுகர்வோர் விவகாரங்கள் துறை ), 

ஆணை , புதுடில்லி , 18 டிசம்பர் 2009 . 


எஸ் . ஓ . 3249(E ). - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் (10/1955 ) 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மத்திய அரசு , 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு 
வரையறை மற்றும் கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் மேற்கொண்டும் திருத்தம் செய்வதற்கு 
பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது . 

1 . (1) இந்த ஆணை , 2009 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப்பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை , 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) (ஐந்தாவது திருத்தம் ) ஆணை என்று பெயர் பெறும் . 

(2 ) இது 9 ஜனவரி 2010 அன்று செயலுக்கு வரும் . 

2 . 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை மற்றும் கொண்டு 
செல்வது குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையில் , விற்பனைக்காக கொள்முதல் செய்தல் , எடுத்துச் செல்லுதல் , விற்பனை 
செய்தல் , வழங்கல் அல்லது விற்பனைக்காக இருப்பு வைத்தல் ஆகியவை தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற சொற்கள் மற்றும் 
சொற்றொடர்கள் , சர்க்கரைக்காக மேலும் ஆறு மாத கால அளவுக்கு அதாவது இந்த ஆணை 30 செப்டம்பர் 2010 வரை அல்லது 
மேற்கொண்டும் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் வரை இவற்றில் எது முந்தையதோ அந்நாள் வரை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் . 

3 . இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்ட எதுவும் மாநிலத்திற்கு வெளியே உள்ள இடங்களுக்கு சர்க்கரையை எடுத்துச் 
செல்வதை , விநியோகிப்பதை அல்லது விற்பனை செய்வதை பாதிக்காது அல்லது இப்பொருளை இறக்குமதி செய்வதற்கு இது 
பொருந்தாது . 

ஆனால் , மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் , இறக்குமதியாளர்கள் பெற்ற சர்க்கரை இருப்பு மற்றும் வைத்திருந்த 
இருப்புகளை அறிவிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடலாம் . 

2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை மற்றும் கொண்டு செல்வது 
குறித்த கட்டுப்பாட்டினை நீக்குதல் ) ஆணையின் ஏனைய அனைத்து விதித்துறைகளும் , மேலே 2 ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவுக்கு தொடர்ந்து செயலில் இருக்கும் . 

ராகேஷ் கக்கர் , 
மத்திய அரசு கூடுதல் செயலாளர் . 


(ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 

ஸ்வரன்சிங் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை ( 3டி ) எண் 11 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (D1 ) த் துறை , நாள் : 15 அக்டோபர் 2010 ) 
நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத் திட்ட அமைச்சகம் ( நுகர்வோர் விவகாரங்கள் துறை), 

ஆணை , புதுடில்லி , 29 செப்டம்பர் 2010 . 


எஸ் . ஒ . 2361(E ) - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10 /1955 ) 3 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு 
வரையறைகள் , கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாடு ஆகியவற்றை நீக்குதல் ) ஆணையில் மேற்கொண்டும் திருத்தம் செய்வதற்குப் 
பின்வரும் ஆணையை இதனால் பிறப்பிக்கிறது . அதாவது : 


1 . (1 ) இந்த ஆணை , 2010 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப்பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறைகள் , 
கொண்டு செல்வது குறித்த கட்டுப்பாடு ஆகியவற்றை நீக்குதல் ) திருத்த ஆணை எனப்படும் . 


(2 ) இந்த ஆணை 01 அக்டோபர் 2010 ஆம் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
2 . 2002 ஆம் ஆண்டு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு (உரிமம் பெறுதல் , இருப்பு வரையறை , கொண்டு செல்வது 
குறித்த கட்டுப்பாடு ) ஆகியவற்றை நீக்குதல் ஆணையின் (இனிமேல் மேற்சொன்ன ஆணை என்று குறிப்பிடப்படும் ) இந்த 
விதித்துறைகள் ( 5 மற்றும் 6 ஆம் பகுதிகள் நீங்கலாக ) 


பின்வரும் பொருட்களைப் பொறுத்தவரையில் , அவற்றை கொள்முதல் செய்தல் , கொண்டு செல்லுதல் , விற்பனை , வழங்கல் , 
விநியோகித்தல் அல்லது இருப்பு வைத்தல் ஆகியவற்றுக்கு பொருந்தாது . 


(0) மேற்கொண்டும் 30 செப்டம்பர் 2011 வரையில் பயறு வகைகள் , நெல் மற்றும் அரிசி . 


( ii ) மேற்கொண்டும் 31 மார்ச் 2011 வரையில் சமையல் எண்ணெய்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் . 


(iii ) மேற்கொண்டும் 31 டிசம்பர் 2010 வரையில் சர்க்கரை ஆகியன . 


3 . இந்த ஆணையில் திருத்தப்பட்டவாறு , மேற்சொன்ன ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள எதுவும் , மாநிலங்களுக்கு வெளியே 
உள்ள இடங்களுக்கு இப்பொருட்களை எடுத்து செல்வதை , விநியோகிப்பதை , அல்லது விற்பனை செய்வதை பாதிக்காது அல்லது 
இப்பொருட்களை இறக்குமதி செய்தற்குப் பெருந்தாது . 


ஆனால் , மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் இறக்குமதியாளர்கள் பெற்ற இப்பொருட்களின் இருப்பு மற்றும் வைத்திருந்த 
இருப்புக்கள் பற்றி அறிவிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடலாம் . 

விளக்கம் : மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லரை விற்பனையாளர் அல்லது வணிகர் , பயறுவகைகள் , நெல் , அரிசி , 
சமையல் எண்ணெய்கள் , சமையல் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றை பொறுத்தமட்டில் , அவர் வைத்துள்ள இருப்புகளின் ஒரு 
பகுதியானது இறக்குமதி செய்யப்பட்டதிலிருந்து பெறப்பட்டது என்பதை அவர் நிருபித்தல் , இருப்பு வரையறை அளவைக் 
கணக்கிடும் நோக்கத்திற்காக அவை கணக்கிலிருந்து நீக்கப்படும் . 


4 . மேற்சொன்ன ஆணையின் ஏனைய அனைத்து விதித்துறைகளும் , இந்த ஆணையின் 2 ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்ட 
கால அளவுக்கு தொடர்ந்து செயலில் இருக்கும் . 

ராகேஷ் கக்கர் , 
மத்திய அரசு கூடுதல் செயலாளர் . 


( ஆளுநர் அவர்களின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 

ஸ்வரன்சிங் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


முனைவர் ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


